தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 2 . 40 காசு 


கேட்ட 
) 


C 


O 


At-lEES: 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெடு 


வல்லும் 


எண் 46 ] 


சென்னை, புதன்கிழமை , நவம்பர் 14, 2018 
ஐப்பசி 28 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 
[ அரசாணை (நிலை ) எண் 110 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , 14 செப்டம்பர் 2018.) 
1923 - ஆம் ஆண்டு பணியாளர் இழப்பீட்டுச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் VIII/1923 ) 20 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 21 - 10 - 2015 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் , 707 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II(2 )/ LE / 618 / 2015 ஆம் 
எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , அதற்கு பதிலாக கீழ்க்காணும் விவர அட்டவணையின் 
நெடும்பத்தி (2)- இல் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை அதன் ( 3) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் 
பணியாளர் இழப்பீட்டு ஆணையர்களாக இதனால் நியமனம் செய்கிறார் . 


அட்டவணை 


தொடர் 


நபர்கள் 


பகுதிகள் 


எண் 


தொழிலாளர் நல ஆணையர் 
தொழிலாளர் நல இணை ஆணையர் , சென்னை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் II, சென்னை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர், வேலூர் . 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் . 
காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் வருவாய் 
மாவட்டங்களின் வரையறைகளுக்குள் வரும் 
பகுதிகள் நீங்கலாக சென்னை மாநகராட்சி . 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் 
வருவாய் மாவட்டங்கள் . 
வேலூர் , திருவண்ணாமலை , விழுப்புரம் 
வருவாய் மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் , அரியலூர் , 
தஞ்சாவூர் , நாகப்பட்டினம் , திருவாரூர் மற்றும் 
புதுக்கோட்டை வருவாய் மாவட்டங்கள் . 
மதுரை , விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் 
சிவகங்கை வருவாய் மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . 


6 . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , மதுரை . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திண்டுக்கல் . 


[ 1 ] 


DTP -II -2-(46 )(T Sup ) - 1 


தொடர் 


நபர்கள் 


பகுதிகள் 


எண் 


( 2) 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , திருநெல்வேலி . 


( 3) 
திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் 
கன்னியாகுமரி வருவாய் மாவட்டங்கள் . 
கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , கோயம்புத்தூர் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , சேலம் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வருவாய் 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல இணை ஆணையர் , குன்னூர் . 


நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு வருவாய் 
மாவட்டங்கள் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 91 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 8 அக்டோபர் 2018 .) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

(2) இந்த அறிவிக்கை குறித்து 12- 01 - 2019 நாளன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை 
அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 , DMS வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் 
செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 
1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
(b ) பகுதியிலும் , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 17 - 12- 2014 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II -பிரிவு - 2 - ல் , 795 மற்றும் 796 பக்கங்களில் வெளியிடப்பட்ட 
II (2)/( LE )/ 755/ 2014 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் பாய் நெசவு மற்றும் கூடை முடைதல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் (2) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையில் ( 3) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 
பாய் நெசவு மற்றும் கூடை முடைதல் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதியங்கள் 

( 3 ) 


( 2 ) 


ரூ . காசு 


1 . விசைத்தறிப் பாய்கள் : 

(1) கோரை வகை பிரிப்பவர் 
(2 ) சாயமேற்றுபவர் 


நாளொன்றுக்கு 197 . 00 
நாளொன்றுக்கு 259. 00 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 

ஊதியங்கள் 


( 1) 


( 2 ) 


( 3) சாயமேற்றுபவரின் உதவியாள் (உலை உதவியாள் ) 
(4 ) பாய் நெசவாளர் 


ரூ . காசு 
நாளொன்றுக்கு 197 .00 


( i) சாதாரண பாய் 


பாய் ஒன்றுக்கு 3 .34 
பாய் ஒன்றுக்கு 4 . 46 


பாய் ஒன்றுக்கு 2 .23 


நாளொன்றுக்கு 197. 00 
நாளொன்றுக்கு 197 .00 


(ii ) அழகுபடுத்திய பாய் 
(5 ) பாய் விளிம்பு தைப்பவர் ( நீளப் பக்கங்கள் 

இரண்டிலும் விளிம்பு தைப்பதற்கு ) (துணி 
அல்லது நாடா மற்றும் நூல் வேலையளிப்பவரால் 

வழங்கப்படவேண்டும் ) 
II . கைத்தறிப் பாய்கள் : 

(1) கோரை வகிர்பவர் 
( 2 ) சாயமேற்றுபவர் 
( 3 ) பாய் நெசவாளர் : 

(i) 40ஆம் எண் பாய் நெசவுக்கு 
(ii ) 50ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( iii) 100ஆம் எண் பாய் நெசவுக்கு 
( iv) 120ஆம் எண் பாய் நெசவுக்கு 

( v) 140ஆம் எண் பாய் நெசவுக்கு 
(4 ) பாய் விளிம்பு தைப்பவர் ( நான்கு விளிம்புகளிலும் 

தைக்க ) (துணி அல்லது நாடா மற்றும் நூல் 

வேலையளிப்பவரால் வழங்கப்படவேண்டும் ) 
(5 ) மெருகேற்றுபவர் 

(6 ) எழுத்து வடிவமைப்பவர் 
III . கூடை முடைதல் : 

(1) மண் கூடை 
( 2 ) விவசாயக் கூடை 
( 3 ) பரிசுக்கூடை 
( 4 ) அரிசிக்கூடை 
( 5 ) கோழிக்கூடை (பஞ்சாரம் ) 
( 6 ) காய்கறிக்கூடை மற்றும் இதர கூடைகள் 


நாளொன்றுக்கு 190 .00 
நாளொன்றுக்கு 213.00 
நாளொன்றுக்கு 305. 00 
நாளொன்றுக்கு 312 .50 
நாளொன்றுக்கு 351 .00 
பாய் ஒன்றுக்கு 11.16 


பாய் ஒன்றுக்கு 4 . 46 
வரி ஒன்றுக்கு 55 . 80 


கூடை ஒன்றுக்கு 44 .64 


விளக்கங்கள். - (1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(i) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டது ) மற்றும் 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு ரூபாய் 1.18 ( ஒரு ரூபாய் பதினெட்டு காசுகள் மட்டும் ) கூடுதலாக 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான , விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்படவேண்டும் . 

(ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைப்புள்ளிக் குறியீட்டு எண்ணின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு , முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 

(4 ) தற்போது வழங்கப்பட்டு , வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 93 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 12 அக்டோபர் 2018 .) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1 ) உட்பிரிவின் (b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , வெளியிட கருதப்பட்டுள்ள அறிவிக்கையின் பின்வரும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இது தொடர்பாக 12 - 01 - 2019ஆம் நாளன்று அல்லது அதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது 
கருத்துரை தமிழ்நாடு அரசால் பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை DMS வளாகம் , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
(b ) பகுதி , 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 26 - 11- 2014 - ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 - இல் , 760 மற்றும் 761ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட (ஆங்கிலத்தில் ) 
II(2 )/LE /711 /2014 - ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் யாதொரு எண்ணெய் ஆலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளைச் செய்கிற பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க 
குறைந்தளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 


இதனால் திருத்திய வீதங்களைன் (1) நெடும்பத்திமிழ்நாடு மாநிலவாய்ப்புத் துன 


விவர அட்டவணை 
யாதொரு எண்ணெய் ஆலையில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 

( ரூ . காசு ) 


( 2 ) 


மாதமொன்றுக்கு 6116 .00 


1 . அலுவலகப் பணியாளர்கள் : 
(1 ) எழுத்தர் 

நேரக்காப்பாளர் / நேரங்குறிப்பவர் 
காசாளர் 
தட்டச்சர் 
ஏவலாள் 
சிற்றேவலர் ( அலுவலகப் பையன் ) 
காவலாள் 


மாதமொன்றுக்கு 5953 . 00 
மாதமொன்றுக்கு 5765 .00 
மாதமொன்றுக்கு 6033.00 


II. தேர்ச்சி பெற்றவர்கள் : 

( 1) மின் கம்மியர் 
(2) இயந்திரம் ஓட்டுநர் இயக்குபவர் 

நாளொன்றுக்கு 235 . 00 
வெளித்தள்ளும் இயந்திரம் மேஸ்திரி / 
மேற்பார்வையாளர் 
தச்சர் / கருமார் 

நாளொன்றுக்கு 232 .50 
பொருத்துநர் / இயந்திரக் கம்மியர் 

நாளொன்றுக்கு 231.00 
கொதிகலப் பொறுப்பாளர் 

நாளொன்றுக்கு 232 .50 
(7 ) உருளை இயக்குபவர் 

நாளொன்றுக்கு 231 .00 
உருளை இயக்குபவரைப் பொறுத்த நேர்வில் செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுமானால் , 80 கிலோகிராம் எடையுள்ள 
வேர்க்கடலை விதை மூட்டை ஒன்றுக்கு ரூ. 60 .65 என்ற வீதத்திலும் 75 கிலோகிராம் எடையுள்ள எள் விதை மூட்டை ஒன்றுக்கு 
ரூ . 74 . 40 என்ற வீதத்திலும் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . 


( 8) அளந்து ஊற்றுபவர் 

நாளொன்றுக்கு 231. 00 
அளந்து ஊற்றுபவரைப் பொறுத்தவரையில் செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுமானால் , 80 கிலோகிராம் எடையுள்ள 
வேர்க்கடலை விதை மூட்டை ஒன்றுக்கு ரூ. 79 .40 வீதத்திலும் 75 கிலோகிராம் எடையுள்ள எள் விதை மூட்டை ஒன்றுக்கு ரூ. 93. 15 
வீதத்திலும் ஊதியம் வழங்கப்படவேண்டும் . 


(9) 


அடைப்பு வேலை செய்பவர் ( Tinker ) 


டின் எனப்படும் தகரக் கொள்கலன் 

ஒன்றுக்கு 6 .65 


(தேவைப்படும் மூலப்பொருள்களை பணியாளர்களே கொண்டுவருவதற்கும் சேர்த்து உள்ளடங்கும் ) 


மாதமொன்றுக்கு 7015 .00 


நாளொன்றுக்கு 217 . 00 


( 10 ) சுத்திகரிப்பு இயந்திரம் இயக்குபவர் 

( 11 ) வடித்தெடுக்கும் கருவி இயக்குபவர் 
III . தேர்ச்சி பெறாதவர்கள் : 
(1) பெருக்குபவர் 

புண்ணாக்கு எடுத்துச் செல்பவர் 
மஸ்தூர் 
டிகார்டிகேட்டர் எனப்படும் கடலை உடைக்கும் | 
இயந்திரம் (வேர்க்கடலை சுமப்பவர் , உமி 
சுமப்பவர் , கோணிப்பைகள் நிரப்புபவர் , 
கோணிப்பைகள் தைப்பவர் ) 

தூசு , உமி நீக்குபவர் 
( 6) வடித்தெடுக்கும் கருவிக் கையாள் 
(7 ) எண்ணெய்ச் சிப்பமிடுபவர் 
( 8 ) கொதிகலன் கையாள் 


நாளொன்றுக்கு 223 .00 


நாளொன்றுக்கு 225. 00 


விளக்கங்கள் (1) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(i) அகவிலைப்படியானது , 2010- ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 - ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள்) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி மாதம் ஒன்றுக்கு ரூ . 35 . 80 ( முப்பத்தைந்து 
ரூபாய் எண்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 
கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


(ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3) (i ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26ஆல் வகுக்க வேண்டும் . 


( i) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30ஆல் பெருக்க வேண்டும் . 


( 4) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


சுனில் பாலிவால் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


